விடாமுயற்சி 


எறும்பிடம்‌ போ, சோம்பேறி; அவளுடைய வழிகளைக்‌ 
கவனியுங்கள்‌. புத்திசாலித்தனமாக இருங்கள்‌: வழிகாட்டியோ, 
மேற்பார்வையாளரோ, ஆட்சியாளரோ இல்லாததால்‌, அது 
கோடையில்‌ தனது உணவை வழங்குகிறது, அறுவடையில்‌ தனது 
உணவை சேகரிக்கிறது. சோம்பேறியே, நீ எவ்வளவு நேரம்‌ 
தூங்குவாய்‌? எப்பொழுது தூக்கத்திலிருந்து எழுவாய்‌? இன்னும்‌ 
கொஞ்சம்‌ தூக்கம்‌, கொஞ்சம்‌ தூக்கம்‌, தூங்குவதற்கு கொஞ்சம்‌ 
கைகளை மடக்குங்கள்‌: இப்படியே உன்‌ வறுமை பயணம்‌ 


செய்பவனைப்‌ போலவும்‌. உன்‌ பற்றாக்குறை ஆயுதம்‌ 


ஏந்தியவனைப்‌ போலவும்‌ வரும்‌. நீதிமொழிகள்‌ 6:6-11 


உனது இதயத்தை எல்லா விடாமுயற்சியோடும்‌ காத்துக்கொள்‌; 
ஏனெனில்‌ அதிலிருந்துதான்‌ வாழ்வின்‌ பிரச்சினைகள்‌. 
நீதிமொழிகள்‌ 4:23 

தளர்வான கையை நடத்துகிறவன்‌ ஏழையாகிறான்‌; பற்களுக்குக்‌ 
காடியைப்‌ போலவும்‌, கண்களுக்குப்‌ புகையைப்‌ போலவும்‌, 
சோம்பேறி அவரை அனுப்புகிறவர்களுக்கும்‌ இருக்கிறது. 
நீதிமொழிகள்‌ 10:4, 26 

விடாமுயற்சியுள்ளவர்களின்‌ கை ஆட்சி செய்யும்‌: 
சோம்பேறிகளோ கப்பம்‌ செலுத்துவார்கள்‌. சோம்பேறி மனிதன்‌ 
தான்‌ வேட்டையாடி எடுத்ததை வறுக்கமாட்டான்‌; 
நீதிமொழிகள்‌ 12:24, 27 

சோம்பேறியின்‌ ஆத்துமா ஆசைப்படும்‌, ஒன்றும்‌ இல்லை; 
மாயையால்‌ சம்பாதித்த செல்வம்‌ குறையும்‌: உழைப்பால்‌ 
சேகரிக்கிறவனோ பெருகுவான்‌. நீதிமொழிகள்‌ 13:4, 11 


எல்லா உழைப்பிலும்‌ லாபம்‌ உண்டு: ஆனால்‌ உதடுகளின்‌ பேச்சு 
சோகத்தை மட்டுமே தருகிறது. நீதிமொழிகள்‌ 14:23 
சோம்பேறியின்‌ வழி முள்வேலி போன்றது: நீதிமொழிகள்‌ 15:19 
தன்‌ வேலையில்‌ சோம்பேறியாக இருப்பவனும்‌ பெரும்‌ 
வீண்விரயம்‌ செய்பவனுக்கு சகோதரன்‌. நீதிமொழிகள்‌ 18:9 
சோம்பல்‌ ஆழ்ந்த உறக்கத்தில்‌ தள்ளுகிறது; செயலற்ற ஆன்மா 
பசியால்‌ வாடும்‌. ஒரு சோம்பேறி மனிதன்‌ தன்‌ கையை தன்‌ 
மார்பில்‌ மறைத்துக்கொண்டான்‌, அதைத்‌ தன்‌ வாயில்‌ கொண்டு 
வரமாட்டான்‌. நீதிமொழிகள்‌ 19:15, 24 


சோம்பேறி குளிரால்‌ உழமாட்டான்‌; ஆகையால்‌ அவன்‌ 
அறுவடையில்‌ பிச்சையெடுப்பான்‌. நீ வறுமைக்கு வராதபடிக்கு, 
தூங்காதே அன்பு; உன்‌ கண்களைத்‌ திற, அப்பொழுது நீ 
அப்பத்தால்‌ திருப்தியாவாய்‌. நீதிமொழிகள்‌ 20:4, 13 
விடாமுயற்சியின்‌ எண்ணங்கள்‌ மிகுதியாக மட்டுமே இருக்கும்‌; 
ஆனால்‌ விரும்புவதற்கு மட்டுமே அவசரப்படுகிற 
ஒவ்வொருவருக்கும்‌. சோம்பேறியின்‌ ஆசை அவனைக்‌ 
கொல்லும்‌: ஏனெனில்‌ அவன்‌ கைகள்‌ உழைக்க மறுக்கிறது. அவர்‌ 
நாள்‌ முழுவதும்‌ பேராசையுடன்‌ பேராசைப்படுகிறார்‌; 
நீதிமொழிகள்‌ 21:5, 25-26 

சோம்பேறி மனிதன்‌ சொல்கிறான்‌: வெளியே ஒரு சிங்கம்‌ 
இருக்கிறது, நான்‌ தெருக்களில்‌ கொல்லப்படுவேன்‌. தொழிலில்‌ 
விடாமுயற்சியுள்ள மனிதனைப்‌ பார்க்கிறீர்களா? அவன்‌ 
அரசர்களுக்கு முன்பாக நிற்பான்‌; அவன்‌ கெட்ட மனிதர்களுக்கு 
முன்பாக நிற்க மாட்டான்‌. நீதிமொழிகள்‌ 22:13, 29 


சோம்பேறிகளின்‌ வயல்வெளியிலும்‌, அறிவில்லாத மனிதனின்‌ 
திராட்சைத்‌ தோட்டத்தின்‌ வழியிலும்‌ சென்றேன்‌; இதோ, அது 
முழுவதும்‌ முட்களால்‌ வளர்ந்திருந்தது, அதன்‌ முகத்தை 
நெட்டில்ஸ்‌ மூடியிருந்தது. அதன்‌ கல்‌ சுவர்‌ உடைந்தது. 
நீதிமொழிகள்‌ 24:30-31 

கதவு தன்‌ கீல்களின்‌ மேல்‌ திரும்புவது போல, சோம்பேறி தன்‌ 
படுக்கையின்‌ மேல்‌ திரும்புகிறான்‌. நீதிமொழிகள்‌ 26:14 
ஏனென்றால்‌, நாங்கள்‌ உங்களோடு இருந்தபோதும்‌, ஒருவன்‌ 
வேலை செய்யாவிட்டால்‌, அவன்‌ சாப்பிடக்கூடாது என்று 


உங்களுக்குக்‌ கட்டளையிட்டோம்‌. 2 தெசலோனிக்கேயர்‌ 3:10 


உன்‌ கைக்கு எதைச்‌ செய்யத்‌ தோன்றுகிறதோ, அதை உன்‌ 
வல்லமையால்‌ செய்‌; ஏனென்றால்‌, நீ செல்லும்‌ கல்லறையில்‌ 
வேலையோ, சாதனமோ, அறிவோ, ஞானமோ இல்லை. 
பிரசங்கி 9:10 

மிகவும்‌ சோம்பேறித்தனத்தால்‌ கட்டிடம்‌ சிதைகிறது; கைகளின்‌ 
செயலற்ற தன்மையால்‌ வீடு வீழ்கிறது. பிரசங்கி 10:18 
திருடுகிறவன்‌ இனி திருடாமல்‌ இருக்கட்டும்‌: மாறாக, 
தேவைப்படுபவருக்குக்‌ கொடுக்க வேண்டும்‌ என்பதற்காக, 
நல்லதைத்‌ தன்‌ கைகளால்‌ உழைத்து உழைக்கட்டும்‌. 

எபேசியர்‌ 4:28 

உன்னதமானவர்‌ நியமித்த கடினமான வேலையையும்‌, 
விவசாயத்தையும்‌ வெறுக்காதே. பிரசங்கி 7:15 

சோம்பேறி மனிதன்‌ அழுக்கான கல்லுக்கு ஒப்பிடப்படுவான்‌, 
அவனவன்‌ அவனது அவமானத்திற்கு அவனை சீண்டுவார்கள்‌. 
சோம்பேறி மனிதன்‌ சாணத்தின்‌ அழுக்குக்கு ஒப்பிடப்படுகிறான்‌: 
அதை எடுக்கும்‌ ஒவ்வொரு மனிதனும்‌ கைகுலுவான்‌. 

பிரசங்கி 22:1-2 

ஒருவன்‌ கர்த்தருக்குப்‌ பயப்படாமல்‌ விடாமுயற்சியுடன்‌ 
இருந்தால்‌, அவன்‌ வீடு சீக்கிரத்தில்‌ கவிழ்ந்துவிடும்‌. 

பிரசங்கி 27:3 

உன்‌ மகனைத்‌ தண்டித்து. அவனுடைய அநாகரீகமான நடத்தை 
உனக்கு இடறலாகாதபடிக்கு, அவனைப்‌ பிரயாசப்பட வைக்கும்‌. 
பிரசங்கி 30:13 

அவன்‌ சும்மா இருக்காதபடிக்கு அவனை வேலைக்கு அனுப்பு; 
ஏனெனில்‌ செயலற்ற தன்மை மிகுந்த தீமையைக்‌ கற்பிக்கிறது. 
பிரசங்கி 33:27 


